ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


எளிமையான வாராந்திர திட்டம்‌ 


“மனுஷன்‌ அப்பத்தினாலே மாத்திரமல்ல, 
தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற 
ஒவ்வொரு வார்த்தையினாலும்‌ 
பிழைப்பான்‌” [மத்‌ 4:4] 





வேதம்‌ வாசிக்க தொடங்கும்‌ முன்‌ ஜெபிக்க 
வேண்டிய மாதிரி ஜெபம்‌: 


உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான்‌ 
பார்க்கும்படிக்கு என்‌ கண்களைத்‌ 


திறந்தருளும்‌ [சங்‌ 119:16] 


கற்றுக்கொள்ளுகிறவர்களைப்‌ போல 
கவனித்து கேட்கும்படி என்‌ செவிகளைத்‌ 
திறந்தருளும்‌ [ஏசா 50:4,5] 


உமது வேதத்தில்‌ சொல்லப்பட்டவைகளை 
கவனிக்கும்படி என்‌ இருதயத்தைத்‌ 
திறந்தருளும்‌ [அப்‌ 16:14] 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


எளிமையான வாராந்திர திட்டம்‌ 


| எளிமையாக கண்காணிக்க உதவும்‌ வாராந்திர திட்டம்‌ | 


| 52 வாரங்களில்‌ முழு வேதத்தையும்‌ வாசித்து முடிக்கலாம்‌ | 


இந்த வேத வாசிப்பு திட்டத்தை உங்கள்‌ தனிப்பட்ட வேத 
வாசிப்புக்கும்‌, உங்களுடைய குடும்பம்‌, ஞாயிறு பள்ளி, 
வாலிபர்‌ கூடுகை, ஜெபக்கூடுகை, சபைகள்‌ மற்றும்‌ மற்ற 


கூடுகைகளிலும்‌ பயன்படுத்தலாம்‌ 


நீங்கள்‌ இந்த புத்தகத்தை இலவசமாக 101 வடிவில்‌ 

நாமா 7//௦007000.॥] இணையதளத்தில்‌ தரவிறக்கம்‌ 
செய்துக்கொள்ளலாம்‌ (ர 0 ௦01405 - &4 5126, 8௦0106 1306 & 

ஈர்‌ ௦ 3௦44 51065, 844 றராரர0 பேர்‌ ரா 16 ௦௦12) 


தொடர்புக்கு: 





ஆசிரியர்‌ 
டேவிட்‌ 6 இம்மானுவேல்‌, ஏசுதாஸ்‌ சாலொமோன்‌ 
ட்6 1// பர்‌, மாமா 4/௦001000.॥ 


41/40000(651 
முதல்‌ பதிப்பு - 2019 


ஆசிரியர்‌: 

டேவிட்‌ 6 இம்மானுவேல்‌, ஏசுதாஸ்‌ சாலொமோன்‌ 
101௦ 1//ஈபர்‌55, 8 பார்‌ ௦7 47/00 ௦7 0600 14/75, 
விநா 4/௦1001000.॥ 


காப்புரிமை: 

இந்த புத்தகத்தை நாங்கள்‌ காப்புரிமைக்கு உட்படுத்தவில்லை. 
ஆகையால்‌ நீங்கள்‌ இந்த புத்தகத்தை எங்களுடைய அனுமதி 
இல்லாமலேயே மறுப்பதிப்பு செய்துக்கொள்ளலாம்‌. 


பிரதிகளுக்கு / தொடர்புக்கு: 
மின்னஞ்சல்‌: 1/0100100000/01001000.॥॥ 
கைப்பேசி///216/400: 91 90190 49070; 491 7676 50 5599 


விலை: 35. 10/- 


பொருளடக்கம்‌ 


. முன்னுரை 

, வாசிக்க தொடங்கும்‌ முன்பு 

_ பரிசுத்த வேதத்தின்‌ மேன்மைகள்‌ 
- பழைய ஏற்பாடு 

. புதிய ஏற்பாடு 

, சங்கீதம்‌ 

. நீதிமொழிகள்‌ 


பக்கம்‌ 


ப 


42 
22 
296 


முன்னுரை 


பிரியமான தேவனுடைய பிள்ளையாகிய உங்களுக்கு 
இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ இனிய நாமத்தில்‌ அன்பின்‌ 
வாழ்த்துக்கள்‌. ஒரு வருடத்தில்‌ பரிசுத்த வேதாகமத்தை 
முழுவதுமாக வாசிக்கும்படி தீர்மானித்து முயற்சி மேற்கொள்ளும்‌ 
உங்களுக்கு, வேதத்தினால்‌ உண்டாகும்‌ அனைத்து விதமான 
ஆசீர்வாதங்களையும்‌ தேவன்‌ கொடுப்பாராக. 

எப்படி பறவை பறப்பதற்கு இரண்டு சிறகுகள்‌ அவசியமாய்‌ 
இருக்கிறதோ, அப்படியே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்‌ 
அனைவருக்கும்‌ ஆவிக்குரிய ஜீவியத்தில்‌ வளருவதற்கு பரிசுத்த 
வேதமும்‌, ஜெபமும்‌ அவசியமாய்‌ இருக்கிறது. 

நாம்‌ கிறிஸ்துவுக்குள்‌ வளருவதற்கும்‌, பரிசுத்தமாய்‌ 
வாழ்வதற்கும்‌, சமுதாயத்தில்‌ நீதியோடும்‌, குடும்ப வாழ்வில்‌ 
சந்தோஷமும்‌, சமாதானமும்‌, மகிழ்ச்சியும்‌ நிறைந்தவர்களாய்‌ 
வாழ்வதற்கும்‌ இந்த பரிசுத்த வேதத்தை தேவன்‌ நமக்கு கொடுத்து 
இருக்கிறார்‌. 

ஆகவே, நாம்‌ நேரம்‌ ஒதுக்கி, முறைப்படி தொடர்ச்சியாக 
வாசித்து, சத்தியங்களை கற்றுக்கொண்டு, தியானித்து, 
நம்முடைய வாழ்வில்‌ கடைபிடிக்கவும்‌, மற்றவர்களுக்கும்‌ 
சொல்லிக்‌ கொடுக்க வேண்டும்‌. இதுவே தேவனுடைய சித்தம்‌. 

இந்த சிறு வழிக்காட்டியான புத்தகத்தை சிறு சிறு 
குழுவாகவோ, சபையாகவோ, குடும்பமாகவோ பயன்படுத்தி 
கிறிஸ்து இயேசுவிற்குள்‌ வளரும்படி தாழ்மையுடன்‌ 
கேட்டுக்கொள்கிறோம்‌. ஆமேன்‌. 


ஆசிரியர்‌ 


ஙு] 


வாசிக்க தொடங்கும்‌ முன்பு 

1. தீர்மானியுங்கள்‌ 

வேதம்‌ வாசிக்க முதலாவது நாம்‌ உறுதியான முடிவு எடுப்பது 
மிகவும்‌ அவசியமானது. ஒரு வருடத்தில்‌ முழு வேதத்தையும்‌ 
வாசித்தே ஆக வேண்டும்‌ என்னும்‌ தீர்மானமும்‌ மன உறுதியும்‌ 
இல்லாமல்‌ வேதத்தை தொடர்ந்து வாசிக்க முடியாது. எப்படி ஒரு 
விளையாட்டு வீரன்‌ தன்னுடைய லட்சியத்தை அடைய 
வேண்டும்‌ என்று உறுதியான தீர்மானத்துடன்‌ அனுதினமும்‌ 
முயற்சி மேற்கொள்வானோ, அப்படியே நாமும்‌ வேதம்‌ வாசிக்க 
உறுதியான தீர்மானம்‌ எடுத்து, அதை முடிக்க முயற்சித்துக்‌ 
கொண்டே இருக்க வேண்டும்‌. 
2. நேரம்‌ கொடுங்கள்‌ 

நேரம்‌ கிடைக்கும்‌ போது வாசிக்கலாம்‌ என்பதை விட, ஒரு 
குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி தொடர்ந்து வாசித்து வருவதுதான்‌ 
சிறந்த முறை. எப்படி நாம்‌ காலை உணவு, மதிய உணவு, இரவு 
உணவு என்று நம்முடைய சரீரத்திற்க்காக உணவு உட்கொள்ள 
நேரம்‌ ஒதுக்கியிருக்கிறோமோ, அதைப்‌ போல காலையிலும்‌ 
மற்றும்‌ மாலையிலோ அல்லது இரவிலோ குறிப்பிட்ட நேரத்தை 
ஒதுக்கிக்கொள்வது சிறந்தது. 
3. ஜெபியுங்கள்‌ 

வேதம்‌ வாசிக்கும்‌ முன்பும்‌ பின்பும்‌ ஜெபிப்பது மிக மிக 
அவசியம்‌. வாசிப்பதற்கு முன்பு ஜெபிக்கும்‌ போது, தடைகள்‌ 
ஏற்பாடமல்‌ இருக்க, கவனமாய்‌ வாசிக்க, பரிசுத்த ஆவியானவர்‌ 
நம்மை உணர்த்தி, வேதத்தின்‌ மூலம்‌ பேசும்படியாக, 
தேவையான ஆலோசனைகளையும்‌, வாக்குத்தத்தங்களையும்‌, 


எச்சரிப்புகளையும்‌, ஆறுதலையும்‌ கொடுக்கும்படியாக 


ங்‌] 


ஜெபிக்க வேண்டும்‌. வாசித்த பிறகு, தேவன்‌ நமக்கு 
கற்றுக்கொடுத்த காரியங்களுக்காக நன்றி சொல்லி 
அவைகளை கைக்கொண்டு நடக்க பெலனும்‌ மன உறுதியும்‌ 
கொடுக்கும்படியாகவும்‌ ஜெபிக்க வேண்டும்‌. 
4. வாசியுங்கள்‌ 

வேதத்தை வாசிக்கும்‌ போது, பரிசுத்த ஆவியானவர்‌ 
ஏதாவது வார்த்தையையோ அல்லது வசனத்தையோ 
உணர்த்துகிறாரா என்று ஆவலோடு காத்திருந்து வசனம்‌ 
வசனமாக வாசிக்க வேண்டும்‌. தேவன்‌ உணர்த்துகிற- 
வைகளை உடனே குறித்துக்கொள்ள வேண்டும்‌. 
5. கீழ்ப்படிய ஒப்புக்கொடுங்கள்‌ 

தேவன்‌ உணர்த்தின வசனத்தில்‌, நீங்கள்‌ புரிந்து 
கொண்டது ஒருவேளை ஆலோசனையாகவோ, 
வாக்குத்தத்தமாகவோ, கட்டளையாகவோ, ஆறுதலாகவோ 
இருந்தால்‌, உடனே அவைகளுக்கு கீழ்ப்படிய உங்களை 
ஒப்புக்கொடுத்து, அவைகளை கடைப்பிடிக்க உறுதியான 
தீர்மானம்‌ எடுங்கள்‌. இது தான்‌ வேத வாசிப்பதிலேயே மிக_ 
மிக முக்கியமான பகுதியாகும்‌. இப்படி செய்யவில்லை 
என்றால்‌, வேதம்‌ வாசித்ததினால்‌ ஏற்படும்‌ ஆசீர்வாதங்களை 
முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியாது. 
6. நாள்‌ முழுவதும்‌ தியானியுங்கள்‌ 

தேவன்‌ உணர்த்தின வார்த்தையை அல்லது வசனத்தை 
நாள்‌ முழுவதும்‌ தியானித்துக்‌ கொண்டே இருங்கள்‌. தேவன்‌ 
அதை இன்னும்‌ அதிகமாக விளக்கி சொல்லிக்கொடுப்பார்‌. 
£. மற்றவர்களுக்கு கற்றுக்கொடுங்கள்‌ 

நீங்கள்‌ கற்றுக்கொண்டவைகளை மற்றவர்களோடு 
பகிர்ந்துக்கொள்ளுங்கள்‌. இதனால்‌ மற்றவர்களையும்‌ 
வேதம்‌ வாசிக்கம்படி உற்சாகப்படுத்த முடியும்‌. 
ஙி] 


பரிசுத்த வேதத்தின்‌ மேன்மைகள்‌ 


1. பரிசுத்த வேதாகமம்‌ என்பது சாதாரண 


புத்தகமல்ல. இதிலுள்ள வார்த்தைகள்‌ 
ஒவ்வொன்றும்‌ தேவன்‌ தம்முடைய ஆவியினால்‌ 
தேவ மனிதர்களை ஏவி எழுதினது. ஆகவே, இது 
தேவனுடைய புத்தகம்‌, இதில்‌ உள்ளவைகள்‌ 
தேவனுடைய வார்த்தைகள்‌ 

|) கர்த்தருடைய வேதம்‌ - சங்கீதம்‌ 19:7 

॥) கர்த்தருடைய புஸ்தகம்‌ - ஏசாயா 34:16 

ர) கர்த்தருடைய வேத புஸ்தகம்‌ - 2 நாளாகமம்‌ 17:9 

1) தேவ ஆவியினால்‌ கொடுக்கப்பட்டது - 2 தீமோத்தேயும்‌ 3:16; 2 
பேது 1:21 


2. வேதத்தின்‌ மேன்மைகள்‌ 
தேவன்‌ தம்முடைய வார்த்தையாகிய பரிசுத்த வேதாகமத்தை 

|) தம்முடைய ஜனங்களுக்கு வெளிச்சமாக ஸ்தாபித்திருக்கிறார்‌ 
- ஏசா 51:4; நீதி 6:23 

|) அதை மகிமைப்படுத்தி இருக்கிறார்‌ - ஏசா 42:21 

॥) அதை முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறார்‌ - ஏசா 42:21 


3. நம்முடைய வேதம்‌ எப்படிப்பட்டது? 
|) ஒவ்வொரு சொற்களும்‌ சுத்தமானது - சங்‌ 12:6 
|) ஒவ்வொரு வசனமும்‌ புடமிடப்பட்டது - நீதி 30:5 
॥) மொத்தத்தில்‌ இந்த வேதம்‌ சத்தியமானது - சங்‌ 119:142 


4. வேதத்தினால்‌ கிடைக்கும்‌ ஆசீர்வாதங்கள்‌ 
வேதத்தை வாசித்து, தியானித்து, கைக்கொண்டால்‌ 
|) நாம்‌ பரிசுத்தம்‌ அடையலாம்‌ - யோவா 17:17 
) நமக்கு சுகம்‌/குணம்‌ உண்டாகும்‌ - சங்‌ 107:20 
॥) நமக்கு விடுதலை கொடுக்கும்‌ - யோவா 8:32 
இன்னும்‌ பல உண்டு, வாசிக்க வாசிக்க நீங்களே 


கண்டுபிடிப்பீர்கள்‌! 


5. வேதத்தை ஆகாரமாக புசிக்க வேண்டும்‌ 
|) ஆரம்பத்தில்‌ பாலாக பருக வேண்டும்‌ - 1 பேது 2:3 
॥) வளர்ந்த பிறகு பலமான ஆகாரமாக சாப்பிட 
வேண்டும்‌ - எபி 5:14 
॥॥) தேவைப்படும்‌ போது தேனாக (மருந்தாக) 
பயன்படுத்த வேண்டும்‌ - சங்‌ 19:10; 119:103 


6. சத்திய வேதம்‌ நம்‌ சரீரத்தில்‌ 

|) கண்களில்‌ பிரியாமல்‌ இருக்க வேண்டும்‌ - நீதி 3:21; 
4:21 

|) இதயத்தில்‌ இருக்க வேண்டும்‌ - ஏசா 51:7; நீதி 7:3; சங்‌ 
37:31 

॥) உதடுகளினால்‌ பேச வேண்டும்‌ - நீதி 22:17 


£. வேதத்தை எப்படி வாசிக்க வேண்டும்‌? 
|) தேடி வாசிக்க வேண்டும்‌ - ஏசா 34:16 
॥) ஆராய்ந்து பார்க்க வேண்டும்‌ - யோவா 5:39 
॥॥) ஆராய்ந்ததை தியானிக்க வேண்டும்‌ - சங்‌ 12 


6. எப்பொழுது வாசிக்க வேண்டும்‌? 
|) இரவும்‌ பகலும்‌ - சங்‌ 1:2 
|) நாள்‌ முழுவதும்‌ - சங்‌ 119:97 
॥) உயிரோடு இருக்கும்‌ நாளெல்லாம்‌ - உபா 17:20 


9. பரிசுத்த வேதத்தின்‌ வல்லமை 
|) நம்மை உயிர்ப்பிக்கிறது - சங்‌ 19:7; 119:25 
|) நமக்கு ஜீவனாய்‌ இருக்கிறது - உபா 32:47; யோவா 12:50 
॥) நம்மை பாதுக்காக்கிறது - நீதி 2:11 


10. வேதத்தை குறித்த எச்சரிக்கை 
|) வேதத்தை அவமதிக்காதே - நீதி 3:13 
|) வேதத்தைத்‌ தள்ளிப்போடாதே - யோவா 12:48; லூக்‌ 7:30 
॥) வேதத்தை பின்னாக எறியாதே - சங்‌ 50:17 


11. வேதத்தை குறித்து தேவன்‌ சொன்ன சாட்சி 

|) வானமும்‌ பூமியும்‌ ஒழிந்து போகும்‌, என்‌ வார்த்தைகளோ 
ஒழிந்து போவதில்லை - மத்‌ 5:18 

|) என்‌ வார்த்தைகள்‌ வெறுமையாய்‌ திரும்பாது, நான்‌ 
நினைத்ததை செய்யும்‌ - ஏசா 55:11 

॥) இது என்றும்‌ நிலைத்திருக்கும்‌ - ஏசா 40:8 


12. வேதத்தை கற்றுக்கொள்ளவதின்‌ அவசியம்‌ 
நம்முடைய தேவன்‌ அண்ட சராசரத்தையும்‌, மனிதனையும்‌ 
படைத்து, அனத்தையும்‌ செயல்ப்படுத்தி, காத்து வருகிறவர்‌. 
இந்த தேவனைக்குறித்து பயபக்தியோடு இருக்க பழகும்படி 
வேதத்தை நாம்‌ கற்றுக்கொள்ள வேண்டும்‌ - உபா 17:19; 4:9 


0 


13. வேதத்தில்‌.. 

|) வேதத்தில்‌ மூன்றில்‌ ஒரு பங்கு நாம்‌ கடைபிடிக்க 
வேண்டிய கட்டளைகளாகவும்‌, பிரமாணங்களாகவும்‌, 
சட்டங்களாகவும்‌ கொடுக்கப்பட்டுள்ளது. 

|) வேதத்தில்‌ மூன்றில்‌ ஒரு பங்கு தீர்க்கதரிசனமாக 
கொடுக்கப்பட்டுள்ளது. இவைகளில்‌ ஏற்கனவே 


நடந்தவைகளும்‌, இப்பொழுது நடந்துக்‌ 
கொண்டிருப்பவைகளும்‌, இனிமேல்‌ நடக்க 
போகிறவைகளும்‌ அடங்கும்‌. 

॥) வேதத்தில்‌ மூன்றில்‌ ஒரு பங்கு தேவனுடைய 
கிரியைகள்‌ எழுதப்பட்டுள்ளது. உலக சரித்திரத்திலும்‌, 
மனிதனுடைய வாழ்நாட்களிலும்‌ தேவன்‌ செய்த 
அற்புதங்களும்‌, அதிசயங்களும்‌, நியாயத்தீர்ப்புகளும்‌ இதில்‌ 
அடங்கும்‌. 

பிரசங்கி 12:13,14 
காரியத்தின்‌ கடைத்தொகையைக்‌ கேட்போமாக, 
தேவனுக்குப்‌ பயந்து, அவர்‌ கற்பனைகளைக்‌ 
கைக்கொள்‌; எல்லா மனுஷர்மேலும்‌ விழுந்த 
கடமை இதுவே. 
ஒவ்வொரு கிரியையையும்‌, அந்தரங்கமான 
ஒவ்வொரு காரியத்தையும்‌, நன்மையானாலும்‌ 
தீமையானாலும்‌, தேவன்‌ நியாயத்திலே 


கொண்டுவருவார்‌. 


01 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


பழைய ஏற்பாடு வாரம்‌ - 1 


கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம 


மார்க்கத்தார்‌ பாக்கியவான்கள்‌ - சங்‌ 119:1 


கண்காணிப்பாளர்‌ 





॥ம16 1 ரபர்- 1 வியி 24/௦1007000.॥ 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


பழைய ஏற்பாடு வாரம்‌ - 2 


கர்த்தருடைய வேதத்தில்‌ பிரியமாயிருந்து, இரவும்‌ 
பகலும்‌ அவருடைய வேதத்தில்‌ தியானமாயிருக்கிற 


மனுஷன்‌ பாக்கியவான்‌ - சங்‌ 1:2 


க்கக்‌ 
ல 
மை ட. 
வன்க 
வல்‌ 
| 
1 11“ 
பர 


கண்காணிப்பாளர்‌ 





116 1 ரபர்- 2 வியா 24/௦1001000.॥0 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


பழைய ஏற்பாடு வாரம்‌ -3 


உமது கட்டளைகளை நாங்கள்‌ கருத்தாய்க்‌ 


கைக்கொள்ளும்படி நீர்‌ கற்பித்தீர்‌ - சங்‌ 119:4 


கண்காணிப்பாளர்‌ 





6॥ம16 1 ரபர்- 3 வ்ங் 24/௦007000.॥ 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


பழைய ஏற்பாடு வாரம்‌ - 4 


கர்த்தருடைய வேதம்‌ குறைவற்றதும்‌, ஆத்துமாவை 
உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது.. - சங்‌ 19:7 


கண்காணிப்பாளர்‌ 





116 1 ரபர்- 4 வியா 24/௦1001000.॥0 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


பழைய ஏற்பாடு வாரம்‌ - 5 
வாலிபன்‌ தன்‌ வழியை எதினால்‌ சுத்தம்பண்ணுவான்‌? 


உமது வசனத்தின்படி தன்னைக்‌ 


காத்துக்கொள்ளுகிறதினால்தானே - சங்‌ 119:9 


வலி வ1 1 
வலய வ] 1) 
வைய்‌ வ] 1 
வ்‌ கக] 1 
ந 1 

ன [| 


லேவியராகமம்‌| 24,25,26,27 


கண்காணிப்பாளர்‌ 





6॥ம16 1 ரபர்- 5 வ்ங் 24/௦007000.॥ 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


பழைய ஏற்பாடு வாரம்‌ - 6 


கர்த்தருடைய நியாயங்கள்‌ செம்மையும்‌, இருதயத்தைச்‌ 


சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது.. - சங்‌ 19:68 


வ 

1 1 
வையிஙல 1 
வை 1) 
வைய வ 1 
அவையவை 1 


கண்காணிப்பாளர்‌ 





116 1 ரபர்- 6 வியா 24/௦1001000.॥0 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


பழைய ஏற்பாடு வாரம்‌ - 7 


உமது பிரமாணங்களில்‌ மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன்‌; 


உமது வசனத்தை மறவேன்‌ - சங்‌ 119:16 


வையக] 1 
வைய கை] 1) 
வைய கை] 1 
வைய கை] 1) 
ப 
ப 
ப 


கண்காணிப்பாளர்‌ 





6॥ம16 1 ரபர்- 7 வ்ங் 24/௦007000.॥ 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


பழைய ஏற்பாடு வாரம்‌ - 8 


என்‌ மகனே, என்‌ போதகத்தை மறவாதே; உன்‌ இருதயம்‌ 


என்‌ கட்டளைகளைக்‌ காக்கக்கடவது - நீதி 3:1 


கண்காணிப்பாளர்‌ 





116 1 ரபர்- 8 வியா 24/௦1001000.॥0 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


பழைய ஏற்பாடு வாரம்‌ -9 


உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான்‌ 
பார்க்கும்படிக்கு, என்‌ கண்களைத்‌ திறந்தருளும்‌ - சங்‌ 
119:16 


7 


2 
2) 


கண்காணிப்பாளர்‌ 





6॥ம16 1 ரபர்- 9 வ்ங் 24/௦007000.॥ 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


கர்த்தருடைய சொற்கள்‌ மண்குகையில்‌ ஏழுதரம்‌ 
உருக்கி, புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த 


சொற்களாயிருக்கிறது - சங்‌ 12:6 


ளா 
எ 

நியாயாதிபதிக।. 54716 
ளா 


௭ 


கண்காணிப்பாளர்‌ 





॥ம16 1 ரபர்- 10 வியா 24/௦1001000.1/ 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


பழைய ஏற்பாடு வாரம்‌ - 11 


உம்முடைய சாட்சிகள்‌ எனக்கு இன்பமும்‌, என்‌ 


ஆலோசனைக்காரருமாயிருக்கிறது - சங்‌ 119:24 


ள்‌ 


1 சாமுவேல்‌ 


வ. 


கண்காணிப்பாளர்‌ 





6॥ம16 1 ரபர்- 11 வ்ங் 24/௦007000.॥ 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


பழைய ஏற்பாடு வாரம்‌ - 12 


பிள்ளைகளே, நீங்கள்‌ தகப்பன்‌ போதகத்தைக்‌ கேட்டு, 


புத்தியை அடையும்படி கவனியுங்கள்‌ - நீதி 4:1 


பவி 1 
பவை 1 
பவை 1 
வைக 1 
ப 
ப 
ப 


கண்காணிப்பாளர்‌ 





॥ம16 1 ரபர்- 12 வியா 24/௦1001000.1/ 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


பழைய ஏற்பாடு வாரம்‌ - 13 


கர்த்தாவே, உம்முடைய வாக்கின்படி, உமது தயவும்‌ 


உமது இரட்சிப்பும்‌ எனக்கு வருவதாக - சங்‌ 119:41 


கண்காணிப்பாளர்‌ 





6॥ம16 1 ரபர்‌ 13 வ்ங் 24/௦007000.॥ 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


பழைய ஏற்பாடு வாரம்‌ - 14 


அவர்‌ எனக்குப்‌ போதித்துச்‌ சொன்னது: உன்‌ இருதயம்‌ என்‌ 


வார்த்தைகளைக்‌ காத்துக்கொள்ளக்கடவது; என்‌ கட்டளைகளைக்‌ 


கைக்கொள்‌, அப்பொழுது பிழைப்பாய்‌ - நீதி 4:4 


க 1 
பகு 1 
பக 1 
பகை 1) 
ப 
ப 
ப 


1 வவ 


1, 


கண்காணிப்பாளர்‌ 





116 1 ரபர்- 14 வியா 24/௦1001000.॥0 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


பழைய ஏற்பாடு வாரம்‌ - 15 


நான்‌ எப்பொழுதும்‌ என்றைக்கும்‌ உமது வேதத்தைக்‌ 


காத்துக்கொள்ளுவேன்‌ - சங்‌ 119:44 


கண்காணிப்பாளர்‌ 





6॥ம16 1 ரபர்- 15 வ்ங் 24/௦007000.॥ 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


பழைய ஏற்பாடு வாரம்‌ - 16 


நான்‌ உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால்‌, 
விசாலத்திலே நடப்பேன்‌ - சங்‌ 119:45 


கண்காணிப்பாளர்‌ 





॥ம16 1 ரபர்- 16 வியா 24/௦1001000.1/ 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


பழைய ஏற்பாடு வாரம்‌ - 17 


கர்த்தருக்குப்‌ பயப்படுகிற பயம்‌ சுத்தமும்‌, என்றைக்கும்‌ 
நிலைக்கிறதுமாயிருக்கிறது.. - சங்‌ 19:9 


7 


2 
2, 


கண்காணிப்பாளர்‌ 





6॥ம16 1 ரபர்- 17 வ்ங் 24/௦007000.॥ 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


பழைய ஏற்பாடு வாரம்‌ - 18 


நான்‌ பிரியப்படுகிற உமது கற்பனைகளின்பேரில்‌ 
மனமகிழ்ச்சியாயிருப்பேன்‌ - சங்‌ 119:47 


வைய க] 
கலைய வல] 
வைய] கட] 
வைய வக] 

க 


கண்காணிப்பாளர்‌ 





116 1 ரபர்- 18 வியா 24/௦1001000.॥0 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


பழைய ஏற்பாடு வாரம்‌ - 19 


நான்‌ பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்குக்‌ 


கையெடுப்பேன்‌, உமது பிரமாணங்களைத்‌ 


தியானிப்பேன்‌ - சங்‌ 119:48 


வ 1... 
அட 1. 
கடட 1. 

னை 1 
ச சு 

ன சர) 

ன சர) 


கண்காணிப்பாளர்‌ 





6॥ம16 1 ரபர்- 19 வ்ங் 24/௦007000.॥ 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


பழைய ஏற்பாடு வாரம்‌ - 20 
என்‌ மகனே, கேள்‌, என்‌ வார்த்தைகளை ஏற்றுக்கொள்‌; 


அப்பொழுது உன்‌ ஆயுசின்‌ வருஷங்கள்‌ அதிகமாகும்‌ - 


நீ 


கண்காணிப்பாளர்‌ 





116 1 ரபர்- 20 வியா 24/௦1001000.॥0 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


பழைய ஏற்பாடு வாரம்‌ - 21 


நான்‌ பரதேசியாய்த்‌ தங்கும்‌ வீட்டிலே உமது 


பிரமாணங்கள்‌ எனக்குக்‌ கீதங்களாயின - சங்‌ 119:54 


கண்காணிப்பாளர்‌ 





6॥ம16 1 ரபர்- 21 வ்ங் 24/௦007000.॥ 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


பழைய ஏற்பாடு வாரம்‌ - 22 


கர்த்தாவே, நீரே என்‌ பங்கு; நான்‌ உமது வசனங்களைக்‌ 


கைக்கொள்ளுவேன்‌ என்றேன்‌ - சங்‌ 119:57 


பவுலை 1 
அணை 1 
பபணை 1. 
பஅவபுணு 1 
ப 
1 
ப 


கண்காணிப்பாளர்‌ 





॥ம16 1 ரபர்- 22 வியா 24/௦1001000.1/ 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


பழைய ஏற்பாடு வாரம்‌ - 23 


ஞானத்தைச்‌ சம்பாதி, புத்தியையும்‌ சம்பாதி; என்‌ 
வாயின்‌ வார்த்தைகளை மறவாமலும்‌ விட்டு 


விலகாமலும்‌ இரு - நீதி 4:5 


கண்காணிப்பாளர்‌ 





6॥ம16 1 ரபர்- 23 வ்ங் 24/௦007000.॥ 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


பழைய ஏற்பாடு வாரம்‌ - 24 


கர்த்தாவே, உமது வசனத்தின்படி உமது அடியேனை 
நன்றாய்‌ நடத்தினீர்‌ - சங்‌ 119:65 


கண்காணிப்பாளர்‌ 





॥ம16 1 ரபர்- 24 வியா 24/௦1001000.1/ 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


பழைய ஏற்பாடு வாரம்‌ - 25 
உத்தம நிதானிப்பையும்‌ அறிவையும்‌ எனக்குப்‌ 
போதித்தருளும்‌, உம்முடைய கற்பனைகளின்பேரில்‌ 
விசுவாசமாயிருக்கிறேன்‌ - சங்‌ 119:66 


கண்காணிப்பாளர்‌ 





6॥ம16 1 ரபர்- 25 வ்ங் 24/௦007000.॥ 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


புத்திமதியை உறுதியாய்ப்‌ பற்றிக்கொள்‌, அதை 
விட்டுவிடாதே; அதைக்‌ காத்துக்கொள், அதுவே 


உனக்கு ஜீவன்‌ - நீதி 4:13 


புத்தகம்‌ உணர்த்தப்பட்டவை 
பவை] 1 
வண 1 
வைகை] 1 
அணை 1 
பவனை] 1 
ணை 1 
பவ 1 


கண்காணிப்பாளர்‌ 





॥ம16 1 ரபர்- 26 வியா 24/௦1001000.1/ 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


பழைய ஏற்பாடு வாரம்‌ - 27 


தேவரீர்‌ நல்லவரும்‌, நன்மை செய்கிறவருமாயிருக்கிறீர்‌; 


உமது பிரமாணங்களை எனக்குப்‌ போதியும்‌ - சங்‌ 119:66 


பு 1 
பை 1 
பை 1 
பை 1 
[1]... 
[1]... 
1] 


கண்காணிப்பாளர்‌ 





6॥ம16 1 ரபர்- 27 வ்ங் 24/௦007000.॥ 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


அநேகமாயிரம்‌ பொன்‌ வெள்ளியைப்பார்க்கிலும்‌, நீர்‌ 


விளம்பின வேதமே எனக்கு நலம்‌ - சங்‌ 119:72 


[ஏ 
1 17 
ப 
கனந க 
நடப்ப கப ன கை 
ன்‌ எ. 
சன] க ந 


கண்காணிப்பாளர்‌ 





॥ம16 1 ரபர்- 28 வியா 24/௦1001000.1/ 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


பழைய ஏற்பாடு வாரம்‌ - 29 


சகல சம்பூரணத்திற்கும்‌ எல்லையைக்‌ கண்டேன்‌; 


உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம்‌ - சங்‌ 119:96 


உணர்த்தப்பட்டவை, 


கண்காணிப்பாளர்‌ 





6॥ம16 1 ரபர்- 29 வ்ங் 24/௦007000.॥ 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


பழைய ஏற்பாடு 


வாரம்‌ - 30 


உம்முடைய வார்த்தைகள்‌ என்‌ நாவுக்கு எவ்வளவு 


இனிமையானவைகள்‌; என்‌ வாய்க்கு அவைகள்‌ 


தேனிலும்‌ மதுரமாயிருக்கும்‌ - சங்‌ 119:103 
புத்தகம்‌ | அதிகாரம்‌ உணர்த்தப்பட்டவை 


உன்னதப்‌ 
பாட்‌ 

உன்னதப்‌ 
பாட்‌ 

உன்னதப்‌ 
பாட்‌ 


சசாயா 
ஏசசாயா 
ஏசசாயா 


ஏசாயா 10,11,12 


116 1 ரபர்- 


கண்காணிப்பாளர்‌ 





30 வியா 24/௦1001000.॥0 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


பழைய ஏற்பாடு வாரம்‌ - 31 


என்‌ மகனே, என்‌ வார்த்தைகளைக்‌ கவனி; என்‌ 


வசனங்களுக்கு உன்‌ செவியைச்‌ சாய்‌ - நீதி 4:20 


கண்காணிப்பாளர்‌ 





6॥ம16 1 ரபர்- 31 வியி 24/௦1007000.॥ 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


பழைய ஏற்பாடு வாரம்‌ - 32 


உம்முடைய வசனம்‌ என்‌ கால்களுக்குத்‌ தீபமும்‌, என்‌ 


பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது - சங்‌ 119:105 


அதிகாரம்‌ உணர்த்தப்பட்டவை 


கண்காணிப்பாளர்‌ 





॥ம16 1 ரபர்- 32 வியா 24/௦1001000.1/ 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


பழைய ஏற்பாடு வாரம்‌ - 33 


கர்த்தருடைய கற்பனை தூய்மையும்‌, கண்களைத்‌ 


தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது - சங்‌ 19:68 


பவை 1 
பைக 1 
வைகு 1 
பவை 1 
ப 
ப 
ப 


கண்காணிப்பாளர்‌ 





6॥ம16 1 ரபர்- 33 வ்ங் 24/௦007000.॥ 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


பழைய ஏற்பாடு வாரம்‌ - 34 
முடிவுபரியந்தம்‌ இடைவிடாமல்‌ உம்முடைய 
பிரமாணங்களின்படி செய்ய என்‌ இருதயத்தைச்‌ 


சாய்த்தேன்‌ - சங்‌ 119:112 


அதிகாரம்‌ உணர்த்தப்பட்டவை 


கண்காணிப்பாளர்‌ 





116 1 ரபர்- 34 வியா 24/௦1001000.॥0 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


பழைய ஏற்பாடு வாரம்‌ - 35 


நான்‌ பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை 
ஆதரித்தருளும்‌; என்‌ நம்பிக்கை விருதாவாய்ப்போக என்னை 


வெட்கத்திற்கு உட்படுத்தாதேயும்‌ - சங்‌ 119:116 


49,50,51,52 


கண்காணிப்பாளர்‌ 





6॥ம16 1 ரபர்- 35 வ்ங் 24/௦007000.॥ 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


பழைய ஏற்பாடு வாரம்‌ - 36 
உமது அடியேனை உமது கிருபையின்படியே நடத்தி, 
உமது பிரமாணங்களை எனக்குப்‌ போதியும்‌ - சங்‌ 


119:124 


கண்காணிப்பாளர்‌ 





॥ம16 1 ரபர்- 36 வியா 24/௦1001000.1/ 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


பழைய ஏற்பாடு வாரம்‌ - 37 


அன்றியும்‌ அவைகளால்‌ உமது அடியேன்‌ எச்சரிக்கப்படுகிறேன்‌; 
அவைகளைக்‌ கைக்கொள்ளுகிறதினால்‌ மிகுந்த பலன்‌ உண்டு - 
சங்‌ 19:11 


கண்காணிப்பாளர்‌ 





6॥ம16 1 ரபர்- 37 வ்ங் 24/௦007000.॥ 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


பழைய ஏற்பாடு வாரம்‌ - 38 
உம்முடைய சாட்சிகள்‌ அதிசயமானவைகள்‌; ஆகையால்‌ 
என்‌ ஆத்துமா அவைகளைக்‌ கைக்கொள்ளும்‌ - சங்‌ 


119:129 


அகவ சை] 
வைல] காக] 
வைல] வக] 
வைல] காக] 
1 _ 
டட 
ட 


கண்காணிப்பாளர்‌ 





॥ம16 1 ரபர்- 38 வியா 24/௦1001000.1/ 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


பழைய ஏற்பாடு வாரம்‌ - 39 


உம்முடைய வசனத்தின்‌ பிரசித்தம்‌ வெளிச்சம்‌ தந்து, 


பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும்‌ - சங்‌ 119:130 


வை 1 
பவை 1 
கன ட 
வடை ப 
ப 
ப 
ப 


கண்காணிப்பாளர்‌ 





6॥ம16 1 ரபர்- 39 வ்ங் 24/௦007000.॥ 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


பழைய ஏற்பாடு வாரம்‌ - 40 
உம்முடைய வார்த்தையிலே என்‌ காலடிகளை 


நிலைப்படுத்தி, ஒரு அநியாயமும்‌ என்னை 
ஆளவொட்டாதேயும்‌ - சங்‌ 119:133 


னை 
ட 


1; 1,2,2,4 


கண்காணிப்பாளர்‌ 





116 1 ரபர்- 40 வியா 24/௦1001000.॥0 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


பழைய ஏற்பாடு வாரம்‌ - 41 
உமது அடியேன்மேல்‌ உமது முகத்தைப்‌ 
பிரகாசிக்கப்பண்ணி, உமது பிரமாணங்களை எனக்குப்‌ 


போதியும்‌ - சங்‌ 119:135 


டம | 
ப 
அடு 1 
பவை 1 
பவை 1 
பங 1 
வை 1 


1,2 


கண்காணிப்பாளர்‌ 





6॥ம16 1 ரபர்- 41 வ்ங் 24/௦007000.॥ 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


கர்த்தருடைய நியாயங்கள்‌ உண்மையும்‌, அவைகள்‌ 


அனைத்தும்‌ நீதியுமாயிருக்கிறது - சங்‌ 19:9 


789 


டடம | 
ட 
வைகு 1 
பவை 1. 
பவை 1 
பவி 1 
பவை 1 


கண்காணிப்பாளர்‌ 





॥ம16 1 ரபர்- 42 வியா 24/௦1001000.1/ 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


உமது வார்த்தை மிகவும்‌ புடமிடப்பட்டது, உமது 


அடியேன்‌ அதில்‌ பிரியப்படுகிறேன்‌ - சங்‌ 119:140 


புத்தகம்‌ 


6॥ம16 1 ரபர்- 


உணர்த்தப்பட்டவை 


கண்காணிப்பாளர்‌ 





43 வ்ங் 24/௦007000.॥ 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


புதிய ஏற்பாடு வாரம்‌ - 44 


உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம்‌ 
சத்தியம்‌ - சங்‌ 119:142 


வடை 1 
புண] 1 
வடை 1 
வை 1 
பளை 1 
பவனை 1 
பவை 1) 2 


கண்காணிப்பாளர்‌ 





॥ம16 1 ரபர்- 44 வியா 24/௦1001000.1/ 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம்‌, 


போதகசிட்சையே ஜீவவழி - நீதி 6:23 


2 


கலர்‌ 


கண்காணிப்பாளர்‌ 





6॥ம16 1 ரபர்- 45 வ்ங் 24/௦007000.॥ 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


உம்முடைய வசனம்‌ சமூலமும்‌ சத்தியம்‌, உம்முடைய நீதி 


நியாயமெல்லாம்‌ நித்தியம்‌ - சங்‌ 119:160 


புத்தகம்‌ அஇகாரம்‌| தேது | உணர்த்தப்பட்டவை 
போஸ்‌ 
தலா 
போஸ்‌ 
தலா 
போஸ்‌ 

டப 
தலா 
போஸ்‌ 

1 
தலா 
போஸ்‌ 

ட 
தலா 
போஸ்‌ 

பிய 
தலா 
போஸ்‌ 

ட 
தலா 


கண்காணிப்பாளர்‌ 





116 1 ரபர்- 46 வியா 24/௦1001000.॥0 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த 
சமாதானமுண்டு; அவர்களுக்கு இடறலில்லை - சங்‌ 
119:165 


்‌॥ போஸ்‌ 
தலா 


கண்காணிப்பாளர்‌ 





6॥ம16 1 ரபர்- 47 வ்ங் 24/௦007000.॥ 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


உம்முடைய பிரமாணங்களை நீர்‌ எனக்குப்‌ 


போதிக்கும்போது, என்‌ உதடுகள்‌ உமது துதியைப்‌ 


பிரஸ்தாபப்படுத்தும்‌ - சங்‌ 119:171 


புத்தகம்‌ உணர்த்தப்பட்டவை 
ப 
6 


கண்காணிப்பாளர்‌ 





116 1 ரபர்- 48 வியா 24/௦1001000.॥0 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


கர்த்தருடைய சாட்சி சத்தியமும்‌, பேதையை 


ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது - சங்‌ 19:7 


உணர்த்தப்பட்டவை 
ள்‌ | 
ட. 
ர ரர 
ர ரர, 
ர ரர, 
ர ரர 


கண்காணிப்பாளர்‌ 





6॥ம16 1 ரபர்- 49 வ்ங் 24/௦007000.॥ 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


உமது கற்பனைகளெல்லாம்‌ நீதியுள்ளவைகள்‌; 


ஆதலால்‌, என்‌ நாவு உம்முடைய வசனத்தை 


விவரித்துச்சொல்லும்‌ - சங்‌ 119:172 


6 


தீத்து; 123: 1 
பிலேமோன்‌ 


படை 1 
ன | 


கண்காணிப்பாளர்‌ 





116 1 ரபர்- 50 வியா 24/௦1001000.॥0 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


கர்த்தாவே, உம்முடைய இரட்சிப்பின்மேல்‌ 
ஆவலாயிருக்கிறேன்‌; உம்முடைய வேதம்‌ என்‌ 
மனமகிழ்ச்சி - சங்‌ 119:174 


கண்காணிப்பாளர்‌ 





6॥ம16 1 ரபர்- 51 வ்ங் 24/௦007000.॥ 


ஒரு வருட வேத வாசிப்பு திட்டம்‌ 


என்‌ மகனே, என்‌ ஞானத்தைக்‌ கவனித்து, என்‌ புத்திக்கு 


உன்‌ செவியைச்‌ சாய்‌ - நீதி 5:1 


யோவான்‌: 


2,3 
வெளி 
வெளி 


45,618 


வெளி 12,1415 
வெளி 1116 
வெளி [202122 


கண்காணிப்பாளர்‌ 





116 1 ரபர்- 52 வியா 24/௦1001000.॥0 


குறிப்பு: 





4/006001651 


